World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(@gmail.com 


Heaven on taatk 


கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலிருந்து இஸ்லாமை 
பற்றிய அடிப்படை புரிதல்‌ 


இஸ்லாம்‌ என்றால்‌ “சரணடைதல்‌” அல்லது “அடிபணிதல்‌”. ” 


அல்லாஹ்வின்‌ விருப்பத்திற்கு முழுமையாக சரண்‌ 
அடைவதாக இஸ்லாம்‌ கூறுகிறது. 


அல்லாஹ்வின்‌ விருப்பம்‌, முஸ்லிம்கள்‌ நம்பிக்கை, 


அவருடைய தீர்க்கதரிசி முகமது மூலம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது. 


இந்த வெளிப்பாடு முஸ்லீம்‌ புனித புத்தகமான குரானில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. 


இஸ்லாத்தில்‌ நம்பிக்கையின்‌ ஆறு அடிப்படை கட்டுரைகள்‌ 
உள்ளன. 


இஸ்லாமிய கோட்பாட்டு அறிக்கை சுருக்கம்‌: 


1. அல்லாஹ்‌ மட்டுமே ஒரு உண்மையான தெய்வம்‌ என்று 
முஸ்லிம்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


அல்லாஹ்வுக்கு தாயோ தநதையோ இல்லை, அவருக்கு 
மகன்களும்‌ மகள்களும்‌ இல்லை. அவர்‌ ஒரு திரித்துவம்‌ 
அல்ல. 


அவர்‌ பழைய ஏற்பாட்டின்‌ தேவன்‌ அல்ல, அவர்‌ 
கிறிஸ்தவத்தின்‌ தேவன்‌ அல்ல. 

அல்லாஹ்‌, இஸ்லாத்தின்‌ படி, எல்லா மனிதர்களுக்கும்‌ 
கடவுள்‌. 


2 முஸ்லிம்கள்‌ “அல்லாஹ்வின்‌ தூதர்கள்‌ மற்றும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌” அனைவரையும்‌ நம்புகிறார்கள்‌. ” 


இஸ்லாமிய இலக்கியங்களின்படி, அல்லாஹ்‌ 
ஆயிரக்கணக்கான தீர்கீகதரிசிகளை அனுப்பினார்‌. அல்லாஹ்‌ 
அனுப்பிய மொத்த தீர்க்கதரிசிகளின்‌ எண்ணிக்கை 124,000. 
அல்லாஹ்‌ அனுப்பிய தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவராக இயேசுவும்‌. 
முகமது அவர்கள்‌ அனைத்திலும்‌ கடை ச மற்றும்‌ பெரியவர்‌. 


3. முஸ்லிம்கள்‌ “வெளிப்பாடுகள்‌ மற்றும்‌ குரானில்‌ 
நம்பிக்கை கொண்டுள்ளனர்‌. ” 


குர்‌ஆன்‌ மிகவும்‌ புனிதமான புத்தகம்‌ என்று அவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. வேதாகமத்தின்‌ அசல்‌ கையெழுத்துப்‌ 
பிரதிகள்‌ உட்பட பிற புனித எழுத்துக்களையும்‌ இஸ்லாம்‌ 
அங்கீகறிக்கிறது. 


ஆனால்‌ முஸ்லிம்கள்‌ மற்ற அனைத்து புனித எழுத்துக்களும்‌ 
மொழிபெயர்ப்பு மற்றும்‌ நகல்‌ பிழைகளால்‌ சிதைக்கப்பட்டு 


களங்கப்படுத்தப்பட்டதாகக கூறுகின்றனர்‌. 

குர்‌ஆன்‌ மட்டுமே தூய்மையானது, மேலும்‌ குரானின்‌ 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ முகமதுவுக்கு நேரடியாகக்‌ 
கொடுக்கப்பட்டபடி அல்லாஹ்வின்‌ வார்த்தையாகும்‌. 


4. முஸ்லிம்கள்‌ அல்லாஹ்வின்‌ தூதர்களை 
நம்புகிறார்கள்‌. 


தேவதூதர்கள்‌ பொருள்‌ அல்லது உடல்‌ தேவைகள்‌ இல்லாத 
உயிரினங்களாக உருவாக்கப்படுகிறார்கள்‌ என்று அவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. தேவதூதர்களுக்கு உணவோ பானமோ 
தேவையில்லை. தேவதூதர்கள்‌ அல்லாஹ்வை விட 
தாழ்நதவர்கள்‌, ஆனால்‌ மனிதர்களை விட உயர்ந்தவர்கள்‌, 
அவர்கள்‌ நல்லவர்களாகவோ அல்லது தீயவர்களாகவோ 
இருக்கலாம்‌. 


5. தீர்ப்பளிக்கும்‌ நாளை முஸ்லிம்கள்‌ நம்புகிறார்கள்‌ மற 
of judgment. 
இறந்தவர்கள்‌ அனைவரும்‌ அல்லாஹ்வின்‌ முன்‌ 
விசாரணைக்கு எழுப்பப்படுவார்கள்‌ என்று முஸ்லிம்கள்‌ 
நம்புகிறார்கள்‌, மேலும்‌ அவர்கள்‌ செய்த செயல்களின்படி 
அவர்கள்‌ தீர்ப்பளிக்கப்படுவார்கள்‌. 


ஒரு நபர்‌ இஸ்லாத்தைப்‌ பின்பற்றி, கெட்டதை விட 
போதுமான நல்ல செயல்களைச்‌ செய்தால்‌, அந்த நபரை 
நரகத்திற்கு அனுப்புவதை விட, அத்தகைய நபரை 
சொர்க்கத்தில்‌ நுழைய அல்லாஹ்‌ அனுமதிக்கக்கூடும்‌ என்று 
பெரும்பாலான முஸ்லிம்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


ஆனால்‌ இதற்கு எந்த உத்தரவாதமும்‌ இல்லை. ஒருவரின்‌ 
இறுதி விதி அல்லாஹ்வின்‌ விருப்பத்திற்கு மட்டுமே 


உட்பட்டது. 


இஸ்லாத்தில்‌, பாவத்திற்கு பரிகாரம்‌ இல்லை அல்லது 
மன்னிப்பு வாக்குறுதியும்‌ இல்லை, எந்த விதமான 
உத்தரவாதமும்‌ இல்லை - ஜிஹாத்தில்‌ இறப்பவர்களைத்‌ 
தவிர. அநத மக்கள்‌, தியாகிகள்‌, சொர்க்கததில்‌ நித்திய 
ஜீவனுக்கு உத்தரவாதம்‌ அளிக்கப்படுகிறார்கள்‌. 


6. முஸ்லிம்கள்‌ "கதா மற்றும்‌ காதர்‌" “ஏ மாரி பபா" 
மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர்‌ விதி மற்றும்‌ ஆணை 


இந்த அரபு சொற்கள்‌ அல்லாஹ்வின்‌ திட்டங்களை 
நிறைவேற்றுவதற்கான காலமற்ற அறிவையும்‌ 
வல்லமையையும்‌ குறிக்கின்றன. இஸ்லாமிய நிர்ணயம்‌ 
என்பது கடவுள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இறையாண்மை 
உடையவர்‌ எல்லாவற்றையும்‌ நன்மைக்காக ஒன்றிணைத்து 
செயல்படுவது என்ற விவிலியக்‌ கோட்பாட்டிற்கு 
அப்பாற்பட்டது. 


அதற்கு பதிலாக, இஸ்லாமிய முன்னறிவிப்பு என்பது ஒரு 
வகையான அபாயகரமான நிர்ணயிப்பிற்கு சமம்‌, அங்கு 
நிகழும்‌ அனைத்தும்‌ - நல்லது மற்றும்‌ தீமை - அல்லாஹ்வின்‌ 
கையிலிருந்து நேரடியாக வரும்‌ என்று கருதப்படுகிறது. 


இஸ்லாமிய தூண்கள்‌ என்று அழைக்கப்படும்‌ 
முஸ்லிம்களுக்கும்‌ ஐந்து கடமைகள்‌ உள்ளன. 


இந்த ஐந்து “தூண்கள்‌ மூலம்‌ தான்‌ இஸ்லாமே 
கட்டப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது”. 


1. முதல்‌ கடமை ஷாஹாதா ப என்று 
அழைக்கப்படும்‌ இஸ்லாமிய விசுவாச அறிவிப்பை 


ஓதுவது. 

Shahadah 

"அல்லாஹ்வைத்‌ தவிர வேறு கடவுள்‌ இல்லை, 
முஹம்மது அவருடைய தூதர்‌." 


2. இரண்டாவது கடமை ஒரு நாளைக்கு ஐநீது முறை 
ஜெபம்‌. 


இவை பரிந்துரைக்கப்பட்ட பிரார்த்தனைகள்‌, 
எழுதப்பட்ட பிரார்த்தனைகள்‌, மனப்பாடம்‌ 
செய்யப்பட்ட பிரார்த்தனைகள்‌. ஒரு நாளைக்கு ஜந்து 
முறை அடையாளம்‌ காணப்படுகிறது. நீங்கள்‌ மசூதி 
வரம்பில்‌ வசிகீகிறீர்கள்‌ என்றால்‌, மசூதியில்‌ இருந்து ஒரு 
மினாரெட்‌ ஈரா என்று அழைக்கப்படுகிறது. மினாரின்‌ 
உச்சியில்‌ ஒரு மியூசின்‌ இருக்கிறார்‌ அவர்‌ ஐந்து 
பிரார்ததனைகளுக்கு பகலில்‌ சரியான நேரத்தில்‌ 
அழைக்கிறார்‌. 

Salat al-fa: விடியல்‌, சூரிய உதயத்திற்கு முன்‌ 

lat al-zuhr: மதியம்‌, சூரியன்‌ மிக உயர்நததைக்‌ கடந்த 
பிறகு 

Salat al-'asr: பிற்பகல்‌ பகுதி 

Salat al-mnaghrib: சூரிய அஸ்தமனதீதிற்குப்‌ பிறகு 

lat al-isha: சூரிய அஸ்தமனம்‌ மற்றும்‌ நள்ளிரவு 
இடையே 


3. மூன்றாவது கடமை தர்மம்‌ (8௭௮ as Zakal). 
உங்கள்‌ வருமானதீதில்‌ 2.5% ஏழைகளுக்கு வழங்கப்பட 
வேண்டும்‌. 


4. நான்காவது கடமை வருடாநீதிர உண்ணாவிரதம்‌ - 
உண்மையில்‌ ஒரு மாத உண்ணாவிரதம்‌ - ரமலான்‌ என்று 


அழைக்கப்படுகிறது. 
610 4.0. ஆண்டில்‌ முஹம்மதுவுக்கு வந்த முதல்‌ 
வெளிப்பாட்டை ரமலான்‌ நினைவுகூர்கிறது. 


முஹம்மதுவுக்கு நாற்பது வயதாக இருந்தபோது, 
இஸ்லாமிய வருட கணக்கின்படி நினைவுகூரப்படும்‌ 
ரமதான்‌ மாதத்தில்‌ கடவுளிடமிருந்து தனது முதல்‌ 
வெளிப்பாட்டைப்‌ பெற்றார்‌; இரவில்‌ மற்றும்‌ காலையில்‌ 
விடியற்காலையில்‌ மட்டுமே சாப்பிட 
அனுமதிக்கப்படுகிறது. 


5.ஐந்தாவது கடமை, ஒவ்வொரு முஸ்லீம்களும்‌ தனது 
வாழ்க்கையில்‌ ஒரு முறையாவது (சில கட்டுப்பாடுகளால்‌ 
அது முடியாத பட்சத்தில்‌ தவிற, மக்காவுக்கு Mecca ஒரு 
யாத்திரை ஆகும்‌, இது ஹஜ்‌ ரெ என்று 
அழைக்கப்படுகிறது. 


திரித்துவத்தை நம்பும்‌ கிறிஸ்தவர்கள்‌ சமய நம்பிக்கையற்றபர்‌ 
என்று குர்‌ஆன்‌ கூறுகிறது. 


அல்லாஹ்‌ நல்லவர்களை மட்டுமே நேசிக்கிறார்‌ அவர்‌ 
பாவிகளை நேசிப்பதில்லை. 

அல்லாஹ்‌ அறியாதவர்‌ அவரை அறிய முடியாது என்று 
அவர்கள்‌ கற்பிக்கிறார்கள்‌. 

இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர்‌ அவர்‌ கடவுள்‌ மகன்‌ அல்ல 
என்றும்‌, குர்‌ஆனின்‌ கூற்றுப்படி “இயேசு கடவுள்‌” என்று 
சொல்பவர்‌ எவரும்‌ ஒரு துரோகி. 


Quote: “Any Muslim who believes that Jesus Christ is God has committed 
the one unforgivable sin called shirk, a sin that will send him to hell 


forever.” 


இஸ்லாம்‌ அடிப்படையில்‌ மற்றும்‌ மறுக்கமுடியாமல்‌ 
விவிலிய கிறிஸ்தவத்தை எதிர்க்றெது. 


இயேசு கிறிஸ்து வெறும்‌ மனிதர்‌-ஒரு தீர்க்கதரிசி, கடவுள்‌ 
அவதாரம்‌ அல்ல என்று இஸ்லாம்‌ கற்பிக்கிறது. 


இயேசு சிலுவையில்‌ மரித்தார்‌ என்பதையும்‌ இஸ்லாம்‌ 
மறுக்கிறது. கிறிஸ்து சிலுவையில்‌ இறக்கவில்லை என்றால்‌, 
அவர்‌ மரித்தோரிலிருநீது எழுந்திருக்க வேண்டியதில்லை. 


எனவே, சிலுவையில்‌ இயேசு இறந்ததையும்‌ அவருடைய 
உயிர்த்தெழுதலையும்‌ இஸ்லாம்‌ மறுக்கிறது. 


ஒரு முஸ்லீமைத்‌ தவிர வேறு யாருக்கும்‌ இரட்சிப்பு 
கிடைக்காது என்று இஸ்லாம்‌ மேலும்‌ கற்பிக்கிறது. ஒரு 
முஸ்லீமுக்கு தனக்கு இரட்சிப்பு இருக்கிறதா என்பதை 
ஒருபோதும்‌ அறியமுடியாது என்றாலும்‌, முஸ்லிம்களால்‌ 
மட்டுமே அதை இறுதியில்‌ பெற முடியும்‌. 

இஸ்லாமும்‌ கிறிஸ்தவமும்‌ ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. 
இருவரும்‌, கடவுளுக்கு ஒரே உண்மையான வழி என்று 
கூறுகின்றனர்‌. 


இரண்டுமே சரியாக இருக்க முடியாது. 


